My Weaknesses (TAMIL) 
எனது பலவீனங்கள்‌ 


R. ஸ்டான்லி, 20 ஜூன்‌ 2020 


“தேவன்‌ எனக்குப்‌ பலமானவர்‌!'? தனிப்பட்டவரது இவ்வித அறிக்கை திருமறையில்‌ பல 
இடங்களில்‌ உண்டு. மோசேயின்‌ பாடும்‌ உதடுகளே இவ்வார்த்தைகளை முதலாவது உதிர்த்தன: யாத்‌ 
15:1,2, “கர்த்தரைப்‌ பாடுவேன்‌; அவர்‌ மகிமையாய்‌ வெற்றி சிறந்தார்‌ ... கர்த்தர்‌ என்‌ பலமும்‌ என்‌ 
கீதமுமானவர்‌!”” அடுத்து இவ்விதம்‌ அறிக்கையிட்டவர்‌ தாவீது: 2 சாமு 22:33, ““தேவன்‌ எனக்குப்‌ 
பலத்த அரணானவர்‌!'' இதனைச்‌ சங்கீதம்‌ 18:2; 28:7 மற்றும்‌ 118:14இல்‌ தாவீது திரும்பவும்‌ 
சொல்லுகிறார்‌. சங்கீதப்‌ புத்தகத்தில்‌ இக்கூற்றுள்ள பிற இடங்கள்‌: 19:14; 22:15,19; 27:1; 43:2; 
46:1; 59:17; 62:7; 73:26; 81:1; 140:7; 144:1; முதலியன. சங்கீதப்‌ புத்தகம்‌ தவிர்த்து ஏசாயா 
49:5; எரேமியா 16:19; ஆபகூக்‌ 3:19 போன்ற இடங்களிலும்‌ இவ்வறிக்கை தொனிக்கிறது. புதிய 
ஏற்பாட்டில்‌ தனி நபர்கள்‌ தங்கள்‌ வாழ்வில்‌ தேவனது பலத்தை அனுபவித்திருக்கிறார்கள்‌; ““கர்த்தரில்‌ 
பலப்படுங்கள்‌'” என்ற அறிவுறுத்தல்களும்‌ உண்டு; ஆனால்‌ “கர்த்தரே என்‌ பலம்‌'' என்ற அறிக்கை 
இல்லை (எபே 6:10). 








உடல்‌ ரீதியான, பொருளாதார ரீதியான, மன ரீதியான மற்றும்‌ ஆன்மீக ரீதியான பலக்குறைவுகளுக்கு 
நாம்‌ அந்நியரல்ல. தங்களது பலவீனங்களை ஒரு சிலர்தான்‌ வெளிப்படையாய்‌ அறிக்கையிடுவர்‌; 
ஆனால்‌ மக்கள்‌ தங்களைக்‌ குறைவாய்‌ மதிப்பிட்டுவிடுவார்கள்‌ என்றெண்ணிப்‌ பலர்‌ அமைதியாய்‌ 
இருந்துவிடுவர்‌. தங்களது பலவீனங்களைத்‌ தேவனுக்குமுன்‌ ஒத்துக்கொள்வோருக்கே பிறரைவிடத்‌ 
தேவ பலம்‌ அதிகமாய்‌ அருளப்படுகிறது என்பதே நான்‌ அனுபவத்தில்‌ கண்டறிந்தது. நமது 
பலவீனங்களை ஒலிபரப்பவேண்டிய அவசியமில்லை; ஆனால்‌ தேவனிடமும்‌ நம்மை முதுகில்‌ 
குத்தமாட்டார்கள்‌ என்பவர்களிடமும்‌ நமது பலக்குறைவுகளைச்‌ சொல்லுவதே தேவையான பலத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள வழி (சங்‌ 6:2;29:11அ; எரே 31:25). தங்களது பலவீனங்களை எழுதிவைக்குமளவு 
அப்போஸ்தலரிடம்‌ ஒளிவுமறைவின்மை இருந்தது. அவர்கள்‌ தங்களைப்‌ பலவீனருடன்‌ அடையாளப்‌ 
படுத்திக்கொண்டும்‌ வாழ்ந்தனர்‌ (2 கொரி 11:29அ). நாம்‌ எல்லாருமே பலக்குறைவு உள்ளவர்கள்தான்‌; 
வெவ்வேறு பகுதிகளில்‌ பலக்குறைவு அவ்வளவுதான்‌. பல்வேறு பலவீனங்களுடன்‌ போராடுவோரின்‌ 
சார்பிலும்‌ எனது சார்பிலும்‌ இக்கட்டுரை எழுதுகிறேன்‌. போராட்டத்தில்‌ தவிக்கும்‌ எங்களோடு சேர்ந்து 
கொள்ள உங்களையும்‌ அழைக்கிறேன்‌. “தேவன்‌ எனக்குப்‌ பலமானவர்‌'” என்பதுதான்‌ அனைத்துப்‌ 





பலவீனங்களுக்கும்‌ முடிவான பரிகாரம்‌! விவிலியத்தின்‌ 4௦ புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள 
2௦௦ வசனக்‌ குறிப்புகளைக்‌ கட்டாயம்‌ எடுத்து வாசியுங்கள்‌. 


1. “எனது மாம்சம்‌ பலவீனமானது."' 





எனக்கிருப்பது உற்சாகமான ஆவி, ஆனால்‌ பலவீன மாம்சம்‌. தமது சீடரிடம்‌ இயேசுவே இதனைக்‌ 
கூறினார்‌: “ஆவி உற்சாகமுள்ளதுதான்‌, மாம்சமோ பலவீனமுள்ளது'' (மத்‌ 26:41; மாற்‌ 14:38). ஆம்‌, 
சோதனைகளிலிருந்து தப்பியோடிவிடவேண்டும்‌ என்று நான்‌ பல தீர்மானங்கள்‌ எடுக்கிறேன்‌; ஓரிரு 





நாட்கள்‌ அல்லது வாரங்கள்‌ சமாளிக்கிறேன்‌; மறுபடியும்‌ விழுந்துவிடுகிறேன்‌. இவ்விதப்‌ போராட்ட 
அனுபவமிருந்த அப்போஸ்தலன்‌ பவுல்‌ கூறுவதை ஆமோதிக்கிறேன்‌. தீயவற்றின்‌ இழுப்பை மேற்‌ 
கொள்ளுவதற்கு அவரது சாட்சி என்னை ஊக்குவிக்கிறது: ரோ 7:15,18,19, “நான்‌ செய்வது எனக்கே 
சம்மதமில்லை ; நான்‌ விரும்புவதைச்‌ செய்யாமல்‌ நான்‌ வெறுக்கிறதையே செய்கிறேன்‌ ... நல்லது 
செய்யவேண்டும்‌ என்ற விருப்பம்‌ என்னிடம்‌ உண்டு, நல்லது செய்வதோ என்னிடம்‌ இல்லை. 
ஆதலால்‌ நான்‌ விரும்பும்‌ நல்லதைச்‌ செய்யாது, விரும்பாத தீயதையே செய்கிறேன்‌.” இந்நோய்க்குப்‌ 
பரிகாரம்‌ கண்டுபிடித்த பவுலுக்கு நன்றி: “எனக்குள்‌ குடிகொண்டிருக்கும்‌ பாவம்‌'” (வச 20). பாவ 





சுபாவம்‌ (i ஓார்எறle) இன்னும்‌ எனக்குள்‌ இருக்கத்தான்‌ செய்கிறது; அது என்னிலிருந்து 
நீக்கப்படவில்லை. இயேசு என்னை இரட்சித்தபோது, பாவத்தின்‌ தண்டனையிலிருந்து (ஓசாa)) நான்‌ 
22 


அல்‌ 

விடுவிக்கப்பட்டேன்‌ (6:23). பாவத்தின்‌ வல்லமையோ (0௦1/௦) இன்னும்‌ எனக்கெதிராய்ச்‌ செயல்‌ 
பட்டுக்கொண்டேயிருக்கிறது ; எனது இறுதி மூச்சுவரை இப்போராட்டம்‌ தொடரும்‌. இவ்வுண்மையை 
நான்‌ மறுத்தால்‌, என்னைத்தான்‌ நான்‌ ஏமாற்றிக்கொள்கிறேன்‌ (1 யோ 1:8). அதாவது, பாவ சுபாவம்‌ 
ஒழிக்கப்படவில்லை (eradication); பாவத்தின்‌ வல்லமையிலிருந்து விடுதலை (emancipation) 
அனுபவித்துக்கொண்டிருக்கிறேன்‌. இச்சத்தியத்தை நான்‌ மறந்துவிட்டால்‌, இரட்சிப்பின்‌ மகிழ்ச்சியை 
இழந்து குற்றவுணர்வுடன்‌ சுற்றுலா (ஏபி 10) வந்துகொண்டிருப்பேன்‌. 





ரோமர்‌ 7ஆம்‌ அத்தியாயத்திலிருந்து மேலே குறிப்பிட்ட பவுலின்‌ அறிக்கையை நான்‌ சோதனை 
களுக்கு இடங்கொடுப்பதற்கு மூடலாய்ப்‌ பயன்படுத்திவிடக்கூடாது. தனது மனதிற்கும்‌ உடலுறுப்பு 
களுக்கும்‌ இடையில்‌ தொடரும்‌ போராட்டத்தை விளக்கிய பின்னர்‌, விடுதலைக்காய்‌ அப்போஸ்தலன்‌ 
கதறுகிறார்‌ (வச 23, 24). தனது “நிர்ப்பந்த நிலைக்கு” நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பதில்‌ 
எனக்‌ கண்டுபிடிக்கிறார்‌ (வச 25). இதன்‌ பொருளென்ன? பாவத்திற்கு மறுப்பு சொல்ல என்னிலிருக்கும்‌ 
“கிறிஸ்துவின்‌ ஆவி'' எனக்குப்‌ பலம்‌ தருகிறது (ரோ 8:2,9). இந்த உள்ளான பலம்தான்‌ ““கிருபை”' 
என்பது; அதின்மீது சார்ந்திருந்தால்தான்‌ பாவம்‌ என்னை மேற்கொள்ள மாட்டாது (ரோ 6:14; தீத்‌ 
2:11,12). “உடல்‌ ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, வாழ்வுச்‌ செருக்கு'” ஆகிய முப்புரிப்‌ பாவங்களை 
““எழுதியிருக்கிறதே'' என்று பிசாசின்‌ முகத்தில்‌ அறைந்தாற்போல்‌ இயேசு கூறி வெற்றி கண்டதை 
நான்‌ எனக்கு நினைவுபடுத்திக்கொண்டேயிருக்கவேண்டும்‌ (மத்‌ 4:1-10; 1 யோ 2:16). பாவத்தை 
மேற்கொள்ள உதவியாக எழுதியிருக்கும்‌ திருவார்த்தைகளால்‌ நான்‌ என்னை நிறைத்துக்கொள்ள 
வேண்டும்‌ (சங்‌ 119:9,11). இறைவார்த்தை என்னில்‌ வேர்கொள்ள இடமளிக்கும்போதுதான்‌ நான்‌ 
பலம்‌ பெறுகிறேன்‌ (1 யோ 2:14). விபசாரத்திற்கு யோசேப்பு எவ்விதம்‌ விலகியோடினான்‌ மற்றும்‌ 
அனனியா, மிசாவேல்‌, அசரியா ஆகியோர்‌ விக்கிரகாராதனைக்கு எவ்விதம்‌ விலகியோடினர்‌ போன்ற 
திருமறை எடுத்துக்‌ காட்டுகளை என்‌ கண்முன்‌ நிறுத்திக்கொள்ளவேண்டும்‌ (ஆதி 39:1-12; தானி 
3:13-19). விபசாரம்‌, விக்கிரகாராதனை ஆகிய இரு பாவங்களுக்கும்‌ “விலகியோட'” வேண்டுமென்ற 
குறிப்பான எச்சரிப்புகள்‌ எனக்குண்டு (2 தீமோ 2:22; 1 கொரி 1௦:14). தற்செயலான முதல்‌ 
பார்வையைத்‌ தொடரும்‌ விரும்பிய இரண்டாம்‌ பார்வைக்கு எதிரான இயேசுவின்‌ எச்சரிப்பை நான்‌ 
கவனத்திலிருத்தவேண்டும்‌. தொடுதல்‌ போலவே இரண்டாம்‌ பார்வையும்‌ பாவமே (மத்‌ 5:28). 
மலைப்பிரசங்கத்தை அடிக்கடி தியானிப்பது வெற்றி வாழ்வுக்கான நடைமுறை ஆலோசனைகளை 
எனக்குத்‌ தரும்‌ (மத்‌ 5,6,7). 





என்னைப்‌ போலவே வாழ்வின்‌ அனைத்துப்‌ பகுதிகளிலும்‌ சோதிக்கப்பட்ட இயேசுவுக்கு எனது 
போராட்டங்கள்‌ நன்றாகவே புரியும்‌ என்பது எனக்குப்‌ பேரூக்கம்‌ (எபி 4:15). இளமைப்‌ பருவம்‌, 
வாலிபப்‌ பருவம்‌, நடுவயதுப்‌ பருவம்‌ ஆகியவற்றின்‌ சோதனைகளைச்‌ சந்தித்தே அவர்‌ வாழ்ந்துவந்தார்‌. 
எனது பலவீனங்களைக்‌ குறித்து அவர்‌ பரிதபிக்கிறார்‌. மேற்கொள்ளமுடியாத அளவு சோதனை 
வலுத்தால்‌ நான்‌ அவரிடம்‌ ஓடவேண்டும்‌. இப்பொழுது அவர்‌ அமர்ந்திருப்பது தீர்ப்பின்‌ ஆசனம்‌ 
அல்ல, ““கிருபையின்‌'” ஆசனம்‌, கிருபாசனம்‌! (வச 16). என்னைக்‌ ““குற்றப்படுத்த'' அல்ல, எனக்கு 
““உதவவே'' அவர்‌ அங்கு இருக்கிறார்‌ (2:18). தேவனுக்குமுன்‌ நான்‌ ““உத்தமமாய்‌ நடக்க'” அவர்‌ 
என்னை அழைக்கும்போது, தம்மைச்‌ “சர்வ வல்ல தேவன்‌” என்று அறிமுகப்படுத்துகிறார்‌ (ஆதி 
17:1). அதாவது அவருக்குமுன்‌ நான்‌ உத்தமமாய்‌ நடக்க அவர்‌ வல்லமை தருவார்‌! திருமறையில்‌ 
தேவன்‌ அதிமுக்கியமாய்‌ இரு பெயர்களால்‌ அறியப்படுகிறார்‌. ஒன்று “எலோயீம்‌,'” அடுத்தது “யேகோவா” 
““எலோயீம்‌'” என்பது அவரது வல்லமையையும்‌, “யேகோவா?” என்பது அவரது உடன்படிக்கையையும்‌ 
குறிக்கும்‌. ““எலோயீம்‌'' என்பது 2570 முறையும்‌, “யேகோவா'' என்பது 6823 முறையும்‌ வேதத்தில்‌ 
வருகிறது. இதன்‌ பொருள்‌ என்னவெனில்‌, “வல்லமையுள்ள தேவனே எனது தேவன்‌!” ““எலோயீம்‌”' 
என்பதுதான்‌ பைபிளில்‌ வரும்‌ தேவனது முதலாம்‌ பெயர்‌ (ஆதி 1:1). நான்‌ சேவிக்கும்‌ தேவன்‌ 
எவ்வளவு வல்லவர்‌, எவ்வளவு நல்லவர்‌! அல்லேலூயா! 











நான்‌ விழுந்துவிட்டால்‌, விட்டுவிடக்கூடாது, எழுந்திருக்கவேண்டும்‌ (நீதி 24:16அ). இயேசுவின்‌ 
கரங்களிலும்‌ பிதாவாகிய தேவனின்‌ கரங்களிலும்‌ நான்‌ பத்திரமாயிருப்பதால்‌ எந்தத்‌ தோல்வியும்‌ 
ன 


32 

எனக்கு முடிவானதல்ல (யோ 10:28,29). எனக்குள்‌ இருக்கும்‌ விண்ணுலகத்‌ தேவனானவர்‌ எனக்கெதிராய்‌ 
இருக்கும்‌ மண்ணுலகத்‌ தேவனானவனைவிட வல்லவர்‌ (1 யோ 4:4). ஒவ்வொரு தோல்வியும்‌ அடுத்த 
தோல்வியைத்‌ தவிர்ப்பதற்கு எனக்குப்‌ பாடம்‌ புகட்டுகிறது. பிசாசோ எந்த மனிதனோ என்னைத்‌ 
தீர்த்துக்கட்ட நான்‌ அனுமதிக்க மாட்டேன்‌; ஏனெனில்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ இருக்கும்‌ எனக்கு 
ஆக்கினைத்‌ தீர்ப்பு இல்லை (ரோ 8:1). நான்‌ தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்டவன்‌; எனவே 
சாத்தான்‌ என்னைக்‌ குற்றம்‌ சாட்டி அழித்துவிடமுடியாது (வச 33). நான்‌ மனம்‌ வருந்தி தேவனிடம்‌ 
திரும்பி வரும்போது, தமது இரத்தத்தைச்‌ சிந்தி இப்பொழுது எனக்காய்ப்‌ பரலோகில்‌ பரிந்து 
பேசிக்கொண்டிருக்கும்‌ கிறிஸ்து மூலம்‌ அவர்‌ என்னை நியாயப்படுத்துகிறார்‌ (வச 33,34; எபி 7:25; 
வெளி 12:10,11). தோல்விகளிலிருந்து பாடம்‌ கற்றுக்கொண்டு, ஜெபம்‌ தரும்‌ கவனம்‌ மூலம்‌ விழிப்‌ 
பாயிருக்கிறேன்‌ (மத்‌ 26:41). விடமாட்டேன்‌, படைக்கலன்களைக்‌ களைய மாட்டேன்‌ (எபே 6:11-17). 
கர்த்தரிலும்‌ அவரது சத்துவத்தின்‌ வல்லமையிலும்‌ பலப்பட்டுக்கொண்டே இருப்பேன்‌ (வச 10). 





2. “எனது விசுவாசம்‌ பலவீனமானது." 





கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த இரட்சிப்பின்‌ அனுபவம்‌ பெற்றேன்‌. தேவனே 
எனது தந்தை என்றும்‌ நான்‌ அவரது பிள்ளை என்றும்‌ அறிவேன்‌. இயேசுவே எனது மேய்ப்பர்‌ என்றும்‌ 
நான்‌ அவரது ஆட்டுக்குட்டி என்றும்‌ அறிவேன்‌. பரிசுத்த ஆவியானவரே என்னை நடத்துகிறவர்‌ என்று 
அறிந்து அவரது வழிகாட்டுதலைப்‌ பின்பற்றுகிறேன்‌. ஆனாலும்‌, எதிர்க்காற்றுகள்‌ என்னை மோதிய 
டிக்கும்போது இந்த எனது அடிப்படை விசுவாசம்‌ ஆட்டங்காணுகிறது. சில பிரச்னைகளை என்னால்‌ 
சமாளிக்கவே முடியவில்லை. ஒவ்வொரு பிரச்னையும்‌ முந்தியதைவிடக்‌ கொடுமையாகவே இருக்கிறது. 
சீமோன்‌ பேதுருவை கோதுமையைப்போலச்‌ சாத்தான்‌ புடைத்தது போலவே எனக்கும்‌ நடக்கிறது (லூக்‌ 
22:31). கடல்‌ அலைகள்‌ போல பிரச்னைகளும்‌ இன்னல்களும்‌ அடுத்தடுத்து விரைவாய்‌ என்னை 
மோதியடிக்கின்றன (யோபு 1:13-19). ஒரு சில மணி நேரங்களில்‌ பூவுலக ஆசிகள்‌ யாவும்‌ தன்னை 
விட்டுப்‌ பறிக்கப்பட்டபோது பக்தன்‌ யோபு எப்படித்தான்‌ விசுவாசத்தில்‌ அவ்வளவு உறுதியாய்‌ 
நின்றாரோ? இவ்விதப்‌ பேரிழப்பின்போது அவரால்‌ கர்த்தரைத்‌ ““தொழுதுகொள்ளவும்‌ துதிக்கவும்‌” 
எப்படித்தான்‌ முடிந்ததோ? (வச 20,21). “தேவன்‌ என்னைக்‌ கொன்றுபோட்டாலும்‌ அவர்மீது 
நம்பிக்கையாய்‌ இருப்பேன்‌”” என்று அவரால்‌ சொல்ல முடிந்ததின்‌ இரகசியம்‌ என்னவோ? (13:15). 
இறுதிவரை யோபுவைத்‌ தாங்கிப்‌ பிடித்த சர்வ வல்ல தேவனையே நான்‌ நோக்கிப்‌ பார்க்கிறேன்‌ 
(42:2). பேதுருவுக்காய்‌ ஜெபித்தது போலவே “எனது விசுவாசம்‌ ஒழிந்துபோகாதிருக்க”” என்‌ அன்பர்‌ 
இயேசு எனக்காய்‌ வேண்டிக்கொள்ள அவரை நோக்கிப்‌ பார்க்கிறேன்‌ (லூக்‌ 22:32). 








எனது விசுவாசத்தைத்‌ துவக்கியவர்‌ இயேசுதான்‌ என்றறிவேன்‌; அவர்தான்‌ அதனை முற்றுப்பெறச்‌ 
செய்பவராகவும்‌ இருக்கமுடியும்‌ (எபி 12:1). தேவன்‌ என்னில்‌ துவக்கியதைப்‌ பிசாசு முடித்துவிட 
முடியாது. பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள்‌, வீராங்கனைகளால்‌ சவாலடைகிறேன்‌. ஓடிக்கொண்டி 
ருக்கும்‌ என்னைக்‌ கைதட்டியும்‌, விசிலடித்தும்‌ உற்சாகப்படுத்த இவர்கள்‌ மேகம்போல்‌ என்னைச்‌ சுற்றி 
நிற்கிறார்கள்‌. ஆனாலும்‌, பல வேளைகளில்‌ எனது விசுவாசம்‌ அலைக்கழிக்கப்படுகிறது; இதயம்‌ 
கேள்விகளைக்‌ கொட்டுகிறது. கருவறையில்‌ இரட்டைக்‌ குழந்தைகள்‌ போல விசுவாசமும்‌ அவிசுவாசமும்‌ 
எனக்குள்‌ மோதிக்கொள்ளுகின்றன! தேவனால்‌ முடியும்‌, ஆனால்‌ செய்வாரா? “ஆண்டவரே, நான்‌ 
விசுவாசிக்கிறேன்‌; என்‌ அவிசுவாசம்‌ நீங்க உதவிசெய்யும்‌'' என்றுதான்‌ என்னால்‌ ஜெபிக்கமுடிகிறது 
(மாற்‌ 9:24). இறைவார்த்தை மட்டுமே எனது விசுவாசத்தை வளர்த்துப்‌ பலப்படுத்தமுடியும்‌ (ரோ 
1௦:17). திருவாக்குகளைத்‌ திரும்பத்திரும்ப நான்‌ தியானிக்கவேண்டும்‌. “என்னால்‌ செய்யக்கூடாத 
அதிசயமான காரியம்‌ எதுவுமுண்டோ?”” என்று தேவன்‌ என்னைப்‌ பார்த்துக்‌ கேட்கிறார்‌ (ஆதி 18:14; 
எரே 32:27). “உம்மால்‌ கூடாதது ஒன்றுமில்லை'' என்று நான்‌ பதிலளிக்கவேண்டும்‌ (எரே 
32:17; மத்‌ 19:26; லூக்‌ 1:37). இருள்‌ சூழ்ந்த வேளையில்‌ பிதாவானவரிடம்‌ இயேசு இதைத்தான்‌ 
அறிக்கையிட்டார்‌: ““அப்பா, பிதாவே, உம்மால்‌ எல்லாம்‌ கூடும்‌” (மாற்‌ 14:36அ; லூக்‌ 22:53ஆ). 





எதிரிகள்‌ சூழ்ந்திருந்த வேளையில்தான்‌ தாவீது அறிக்கையிட்டது: ““கர்த்தர்‌ என்‌ வாழ்வின்‌ 
பலமானவர்‌; யாருக்குப்‌ பயப்படுவேன்‌? யாருக்கு அஞ்சுவேன்‌?'” (சங்‌ 27:1). அவரைச்‌ சுற்றி 
வளைந்துகொண்டிருந்தோரைக்‌ குறித்தே இச்சங்கீதம்‌ பேசுகிறது. அதே கதறலை அவர்‌ அடுத்த 
தி 


னில்‌ 
சங்கீதத்திலும்‌ தொடர்கிறார்‌ (சங்‌ 28). மன்னன்‌ எசேக்கியாவைப்‌ போன்று எனது பலக்குறைவை நான்‌ 
இதோ அறிக்கையிடுகிறேன்‌: ““இன்று துன்பமும்‌ கண்டனமும்‌ அவமானமும்‌ மிக்க நாள்‌; பிள்ளைகளைப்‌ 
பெற்றெடுக்க நேரம்‌ வந்துவிட்டது, பெற்றெடுக்கவோ வலிமை இல்லை'' (2 இரா 19:3). அரசன்‌ 
யோசபாத்தைப்‌ போன்று தேவனை நோக்கி நான்‌ இவ்விதம்‌ கதறுகிறேன்‌: ““எங்கள்‌ தேவனே, 
எங்களுக்கு எதிராக வந்துள்ள இத்திரளான கூட்டத்திற்குமுன்‌ நிற்க எங்களுக்குப்‌ பலம்‌ இல்லை; 
நாங்கள்‌ செய்யவேண்டியது என்னவென்று எங்களுக்குத்‌ தெரியவில்லை; எனவே எங்கள்‌ கண்கள்‌ 
உம்மையே பார்த்துக்கொண்டிருக்கின்றன'' (2 நாளா 20:12). விசுவாச வீரர்கள்‌ ““பலக்குறைவிலிருந்து 
தான்‌'' பலமடைந்தார்கள்‌ (எபி 11:34). 








எனது வாழ்வில்‌ காரியங்கள்‌ தாறுமாறாய்‌ நிகழும்போது எனது இதயத்தை ஆராய்ந்துபார்க்க 
வேண்டுமென்று போதிக்கப்பட்டிருக்கிறேன்‌. தேவனுக்குமுன்‌ காரியங்களைச்‌ சரி செய்ய நிச்சயமாகவே 
இது வழிவகுக்கிறது. என்னைத்‌ தண்டிக்கவும்‌ திருத்தவும்‌ பிதாவாகிய தேவன்‌ எனது இக்கட்டை ஒரு 
சிட்சையாய்ப்‌ பயன்படுத்துகிறார்‌ என்பதை அறிகிறேன்‌ (எபி 12:4-6,10,11). ஆனாலும்‌, வறட்டி 
வாட்டும்‌ அனுபவம்‌ வழியே கடந்துசெல்கையில்‌, எனது கைகள்‌ தளர்கின்றன, முழங்கால்கள்‌ 
தள்ளாடுகின்றன, கால்கள்‌ தடுமாறுகின்றன (வச 12,13). தேவன்‌ ஒருவரே என்னைப்‌ ““பலப்படுத்தி”” 
இயல்பு நிலைக்கு என்னைத்‌ திரும்பக்‌ கொண்டுவர முடியும்‌ (வச 12). எனது தற்பரிசோதனையின்போது 
விரும்பப்படாத எதனையும்‌ என்னில்‌ கண்டுபிடிக்கமுடியாத வேளைகளும்‌ உண்டு (சங்‌ 17:3; 1 கொரி 
4:4). ஆனாலும்‌ கடும்‌ வேனிற்காலத்தைப்போல்‌ எனது பலமெல்லாம்‌ வற்றிப்போகிறது. ““முன்னால்‌ 
போகிறேன்‌, அவர்‌ அங்கு இல்லை; பின்னால்‌ செல்கிறேன்‌, அவர்‌ அங்கும்‌ இல்லை; இடது பக்கம்‌ 
அவர்‌ செயல்படுகிறார்‌, அவரையோ பார்க்கமுடியவில்லை ; வலது பக்கம்‌ அவர்‌ செயல்பட்டாலும்‌, அவர்‌ 
எனக்குத்‌ தென்படுவதில்லை'' (யோபு 23:8,9). தேவன்‌ ஒளித்துக்கொள்ளுகிறாரோ? நான்‌ செல்லும்‌ 
வழியை ““அவர்‌”” அறிந்திருக்கிறார்‌ என்று எனக்குத்‌ தெரிந்தாலும்‌, சுற்றிலும்‌ இருள்தான்‌ (வச 1௦0௮). 
நான்‌ என்ன செய்வேன்‌? அப்படியே தேவனை “நம்பி'', அவர்மீது “சாய்ந்து கொள்வேன்‌ (ஏசா 
50:10). இந்த இருட்டடைப்பு (நற ௦7 கொ௱ா655) தாங்கமுடியாதது. எனவே நான்‌ அவரைப்‌ 
பார்த்து, “என்‌ மீது இரக்கமாயிரும்‌, கர்த்தாவே; நான்‌ பலமில்லாது போய்விட்டேன்‌; என்‌ ஆத்துமா 
மிகவும்‌ வியாகுலப்படுகிறது; கர்த்தாவே, எதுவரை இரங்காமலிருப்பீர்‌?'” என்று கதறுகிறேன்‌ (சங்‌ 
6:2,3). 





3. “எனது ஜெப வாழ்வு பலவீனமானது.” 





எனது ஜெப வாழ்விலுள்ள பலக்குறைவு எனது நெருங்கிய ஜெபத்‌ தோழர்களைவிடத்‌ தேவனுக்குத்‌ 
தான்‌ நன்கு தெரியும்‌. எனது மற்ற தியானப்‌ பயிற்சிகளில்‌ காணப்படும்‌ தளர்வைவிட ஜெபத்தில்‌ 
பலவீனமாயிருப்பதே அதிகக்‌ கவலைக்குரியது என்று அவர்‌ அறிவார்‌. இதை அறிந்துதான்‌ என்னில்‌ 
குடிகொண்டிருக்கும்படித்‌ தூயாவியானவரை என்‌ நேசர்‌ அனுப்பிவைத்துள்ளார்‌. நான்‌ எதற்காய்‌, எப்படி 
ஜெபிக்கவேண்டுமென்று எனக்குச்‌ சரியாய்த்‌ தெரியாது. நான்‌ ஆவியானவரின்‌ உதவியோடு ஜெபிப்பது 
தவிர்த்து, அவரே எனக்காய்‌ மன்றாடி வேண்டுதல்‌ செய்கிறார்‌. எனது உள்ளுணர்வுகளை தேவனுக்குமுன்‌ 
வெளிப்படுத்த போதுமான வார்த்தைகள்‌ கிடையாது. நான்‌ திணறும்போது, ஆவியானவரே எனக்காய்ப்‌ 
பெருமூச்சு விட்டுப்‌ பிதாமுன்‌ புலம்புகிறார்‌ (எபே 6:18; யூதா 20; ரோ 8:26). பிதாவாகிய தேவனுக்கு 
முன்‌ இயேசுவானவரும்‌ எனக்காய்‌ வேண்டுதல்‌ செய்கிறார்‌ (எபி 7:25). இப்பூவுலகிலிருந்து பரிசுத்த 
ஆவியானவர்‌ எனக்காய்‌ வேண்டுகிறார்‌; அங்கு பரலோகில்‌ கிறிஸ்து இயேசு எனக்காய்‌ வேண்டுதல்‌ 
செய்கிறார்‌. இதனால்தான்‌, நான்‌ ““வேண்டுவதற்கும்‌ நினைப்பதற்கும்‌'” மிகவும்‌ அதிகமாய்‌ தேவன்‌ 
எனக்காய்க்‌ காரியங்களைச்‌ செய்கிறார்‌ (எபே 3:20). இந்த நல்ல ஆண்டவரை நான்‌ எப்படித்‌ துதிப்பேன்‌! 
ஜெபத்தில்‌ எப்பொழுதும்‌ நான்‌ பலப்படவேண்டுமானால்‌ ஆவியானவரின்‌ உதவியை நாடவேண்டும்‌. 


“என்‌ ஜெப வேளை வாஞ்சிப்பேன்‌”” (Sweet hour of Prayer) என்று நான்‌ பாடினாலும்‌, எனக்கு 
“ஜெப வேளை” என்று ஒன்றும்‌ கிடையாது; அதனை ““வாஞ்சிக்கிறேன்‌'” என்றும்‌ சொல்லமுடியாது. 
எனது ஜெபப்‌ பழக்கத்தில்‌ நிறைய ஏற்றங்களும்‌ இறக்கங்களும்‌ உண்டு. எனது ஜெப நேரத்தில்‌ ஒரு 

த 


த. 
நாள்‌ அனல்‌ பறக்கும்‌; அடுத்த நாளே அது பனிபோல்‌ குளிர்ந்துவிடும்‌. ஒரு நாள்‌ மலையுச்சி, மறுநாள்‌ 
படுகுழி. எனது ஜெபப்‌ பலிபீடத்திற்குத்‌ திரும்ப நெருப்பூட்ட சில வேளைகளில்‌ வாரங்களோ 
மாதங்களோ பிடிக்கும்‌. “ஆண்டவரே, நான்‌ ஏன்‌ இப்படியிருக்கிறேன்‌? ஏதாவது பாவத்தை 
என்னிதயத்தில்‌ மறைக்கிறேனா? (சங்‌ 66:18; ஏசா 59:1,2). உமது வார்த்தையை வேண்டுமென்றே 
எங்கேயாவது மீறியிருக்கிறேனா? (நீதி 28:9). பதிலளிக்கப்படாத ஜெபங்களும்‌, தாமதமான பதில்களும்‌ 
என்னை விரக்தியடையச்‌ செய்துவிட்டனவா?”' 


எனது கிறிஸ்தவ வாழ்வின்‌ துவக்க ஆண்டுகளில்‌ சிறியதோ பெரியதோ எல்லாவற்றையும்‌ ஜெபத்தில்‌ 
தேவனிடம்‌ எடுத்துச்‌ சென்றேன்‌. இப்பொழுதோ இக்கட்டான நேரங்களில்தான்‌ அவரிடம்‌ ஓடுகிறேன்‌. 
கூட்டு ஜெபங்களில்‌ மணிக்கணக்காய்‌ நேரம்‌ செலவிடுவது எனக்குச்‌ சிரமமாய்‌ இல்லை; ஆனால்‌ ஒரு 
மணி நேரம்‌ தனித்து தேவனுக்குமுன்‌ முழங்காலிடுவது அவ்வளவு கடினமாயிருக்கிறது. இரவு 
வேளைகளைத்‌ தனிஜெபத்தில்‌ கழிப்பதில்‌ இயேசு தேறியிருந்தார்‌ (மத்‌ 14:23; லூக்‌ 6:12; 
21:37,38). ஜெபத்தில்‌ எனது பலவீனத்திற்கு இன்னொரு காரணம்‌ என்னவெனில்‌, எனது தேவைகளைத்‌ 





தேவனுக்குமுன்‌ பட்டியலிடுவதே ஜெபம்‌ என்றாகிவிட்டது. அவர்‌ சத்தம்‌ கேட்க நான்‌ போதுமான 
நேரம்‌ அவருக்குமுன்‌ காத்திருப்பதில்லை. பேசுவதற்குத்‌ தீவிரமாகவும்‌ கேட்பதற்கோ ஆர்வமின்றியும்‌ 
இருக்கிறேன்‌ (பிர 5:1,2; சங்‌ 141:2,3). மட்டுமல்ல, இறையரசுக்கு அடுத்தவைகளைவிடப்‌ 
பொருளாதாரம்‌ மற்றும்‌ உடலுக்கடுத்த தேவைகளே எனது ஜெபத்தில்‌ முதலிடம்‌ பெறுகின்றன (மத்‌ 
6:25-33). தன்னலம்‌ நிறைந்த எனது ஜெபங்களில்‌ தரித்திரர்‌ மற்றும்‌ தவிப்போர்‌ இடம்பெறுவதில்லை. 





தேவனுக்கேற்ற துக்கத்தைவிட உலகப்‌ போக்கிலான மனவருத்தமே எனக்குக்‌ கண்ணீர்‌ வரவழைக்கிறது 
(2 கொரி 7:10). உதட்டால்‌ தேவனைத்‌ தொழுதுகொள்ளுகிறேன்‌, உள்ளமோ எங்கேயோ சுற்றுகிறது 
(மத்‌ 15:8). இராஜாதி இராஜாவின்‌ அரசவைக்குள்‌ செல்லும்போது கேவலம்‌ எனது கைபேசியைக்கூட 
அணைப்பதில்லை. செல்போனைவிட ஜெபத்தில்‌ அதிக நேரம்‌ செலவழிக்க இன்றே தீர்மானிக்கிறேன்‌. 
“முழு இதயத்தோடும்‌, முழு ஆன்மாவோடும்‌, முழு பலத்தோடும்‌, முழு மனதோடும்‌, தேவா, உம்மீது 
அன்பு செலுத்த முடியாதபடி, என்னை அடிமைப்படுத்தியுள்ள அத்தனையிலிருந்தும்‌ என்னை விடு 
வியும்‌'” (மத்‌ 22:37; 1 கொரி 6:12). அழியவிருக்கும்‌ காரியங்கள்‌ எவ்வளவு அருமையான மணி 
நேரங்களைப்‌ பறிக்கின்றன! மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிடுகிறேனே! 


இறைவார்த்தையால்‌ எனது இருதயத்தை நான்‌ நிரப்பிக்கொள்ளாததால்‌ எனது துதி ஆராதனையில்‌ 
சோகையும்‌ சோகமும்‌ அதிகம்‌ (கொலோ 3:16; சங்‌ 56:10; 138:2). தேவனுடன்‌ நான்‌ செலவழிக்கும்‌ 
அமைதி வேளையை (பொ 76) இறைவார்த்தைக்கும்‌ இறைவேண்டலுக்கும்‌ சமமாய்ப்‌ 
பங்கிடுவதில்லை (நெகே 9:3). ஏற்கனவே எவ்வளவோ ஆசிகள்‌ பெற்றிருந்தும்‌ இன்னும்‌ வேண்டும்‌ 
என்று தேவனிடம்‌ கேட்பதிலேயே அதிக நேரம்‌ செலவழிக்கிறேன்‌ (சங்‌ 103:1-5). தேவைகளைச்‌ 
சந்திப்பவரைவிடத்‌ தேவைகள்மீது என்‌ கவனம்‌ பதிக்கப்பட்டுவிடுவதே இதன்‌ விளைவு. தேவனைக்‌ 
கிறிஸ்மஸ்‌ தாத்தாவாகத்தான்‌ பார்க்கிறேன்‌! தேவனிடமிருந்து ஏதாவது கிடைக்காதா என்பதற்காகவே 
கொள்ளும்‌ உறவைவிட அவருடன்‌ நெருங்கிய பாசவுறவை வளர்க்க முயலுவேனாக! “அவரிடமிருந்து” 
பெறுவதற்காய்‌ அல்ல, “அவருடன்‌” இருப்பதற்கு என்றே என்‌ ஜெபவேளை மாறட்டும்‌. அப்பப்பா, 
ஜெபத்தில்தான்‌ எவ்வளவு பொய்‌ பேசுகிறேன்‌. பல்வேறு திசைகள்‌ நோக்கிய இருதயத்தை 
வைத்துக்கொண்டு, “நீரே என்‌ இதய தெய்வம்‌'' என்கிறேன்‌ (சங்‌ 57:7; சங்‌ 108:1). எனது 
புயபலத்தில்‌ சார்ந்துகொண்டு, ““நீரே என்‌ நம்பிக்கை'' என்கிறேன்‌ (எரே 17:5,7). தெரிந்த 
இறைச்சித்தத்திற்கும்‌ கீழ்ப்படியாமல்‌ இருந்துகொண்டு, “நீரே என்‌ ஆண்டவர்‌” என்கிறேன்‌. (லூக்‌ 
6:46). இதுமட்டுமா, எவ்வளவு பொய்‌ பாடுகிறேன்‌! “அனைத்தும்‌ கிறிஸ்துவுக்கே, எந்தன்‌ 
அனைத்தும்‌ அர்ப்பணமே!”' ... “பொன்‌ வெள்ளியுமோ, பெரும்‌ பேர்ப்புகழோ, பண 
ஆசையும்‌ வீணல்லவோ?'' “என்‌ கன்மலையும்‌ என்‌ மீட்பருமாகிய கர்த்தாவே, என்‌ வாயின்‌ 
வார்த்தைகளும்‌ என்‌ இருதயத்தின்‌ தியானமும்‌, உமது முன்னிலையில்‌ பிரியமாயிருக்கட்டும்‌'” (சங்‌ 


19:14). 
~ 6 


= 6 
4. “எனது சகோதர அன்பு பலவீனமானது.'' 





““அடுத்தவனையும்‌ உன்னைப்போல்‌ நேசி” என்ற இறைக்கட்டளையை எத்தனை முறை 
வாசிக்கிறேன்‌ (லேவி 19:18; மத்‌ 19:19; 22:39)! தேவனிடம்‌ முழு இதயத்துடன்‌ அன்பு செலுத்த 
வேண்டும்‌ என்ற முதலாம்‌ கட்டளை போலவே இதுவும்‌ சம முக்கியத்துவமுள்ளது என்று இயேசு 
சொல்லியும்‌ அது எனது தலைக்குள்‌ இன்னும்‌ ஏறவில்லை. சகவுறவுகளில்‌ நான்‌ பலக்குறை 
வாயிருப்பதற்கு இதுவே காரணம்‌. என்னைக்‌ கண்டித்துணர்த்தும்‌ அப்போஸ்தலன்‌ யோவானின்‌ சவால்‌ 
இதோ: ““கண்கண்ட சகோதரனிடம்‌ அன்புசெலுத்தாத நீ கண்ணுக்குப்‌ புலப்படாத கடவுளிடம்‌ 
அன்புசெலுத்த முடியுமோ?” (1 யோ 4:20). 





“மனிதர்‌ உங்களுக்கு என்ன செய்யவேண்டுமென்று விரும்புகிறீர்களோ, அதனையே நீங்கள்‌ 
அவர்களுக்குச்‌ செய்யுங்கள்‌; இதுவே திருச்சட்டமும்‌ திருவாக்கினர்களும்‌ கூறுவது” என்று எனதாண்டவர்‌ 
கூறியதும்‌, அப்போஸ்தலர்களால்‌ மறுபடி சொல்லப்பட்டதுமான ராஜரீகப்‌ பிரமாணத்தை வசதியாய்‌ 
ஓரங்கட்டிவிட்டேனே (மத்‌ 7:12; 22:40; ரோ 13:8-10; கலா 5:14; யாக்‌ 2:8). மக்கள்‌ என்னைப்‌ 
பாராட்ட எதிர்பார்க்கிறேனே; நான்‌ அவர்களைப்‌ பாராட்டுகிறேனா? மக்கள்‌ என்னை அன்பாய்‌ விசாரிக்க 
விரும்புகிறேனே; நான்‌ அவர்களை விசாரிக்கிறேனா? எதற்கென்றாலும்‌ மக்கள்‌ எனக்கு நன்றிநவில 
ஆசிக்கிறேனே; எனக்கான அவர்களது இரக்கச்‌ செயல்களுக்கு நான்‌ நன்றிகூறுகிறேனா? மக்கள்‌ 
என்னை மன்னித்துவிடத்‌ துடிக்கிறேனே; நான்‌ அவர்களை மன்னிக்கிறேனா? மக்கள்‌ எனக்காய்‌ 
ஜெபிக்க நாடுகிறேனே; நான்‌ அவர்களுக்காய்‌ ஜெபிக்கிறேனா? இப்பட்டியல்‌ நீண்டுகொண்டே போகும்‌. 
“மக்கள்‌ எதையெல்லாம்‌ எனக்குச்‌ செய்யக்கூடாது” என்றொரு பட்டியலையும்‌ தயாரித்துக்கொண்டி 
ருக்கிறேன்‌. அதை முடிக்கும்‌ முன்னரே எனக்குக்‌ கிடைக்கும்‌ மதிப்பெண்‌ என்னைத்‌ தலைகுனிய 
வைக்கிறது. 40% மதிப்பெண்கூட கிடைக்கவில்லை. தேர்வில்‌ தோல்வி! 


என்னை நேசிக்கிறவர்களை மட்டுமே நேசிக்கிறேன்‌. என்னைப்‌ பிரியப்படுத்துகிறவர்கள்மீது மட்டுமே 
விருப்பம்‌. ““சத்துருக்களான”” நமக்காகவும்‌ தமது உயிரையே கொடுத்துவிட்ட இயேசுவின்‌ சீடன்‌ என்று 
என்னை நான்‌ எப்படி அழைத்துக்கொள்ள முடியும்‌ ? (ரோ 5:10). எனக்கு ஆதாயமாயிருக்கும்வரைதான்‌ 
பிறருடன்‌ நட்பு வைத்திருப்பேன்‌. ““சிநேகிதன்‌ எல்லாக்‌ காலத்திலும்‌ சிநேகிப்பான்‌; இக்கட்டில்‌ 
உதவவே சகோதரன்‌ பிறந்திருக்கிறான்‌'' என்று திருமறை சொல்லவில்லையா? (நீதி 17:17). 
“எப்படியிருந்தாலும்‌”” (1 80116 ௦4) அன்பு என்றில்லாது, ““இப்படியிருப்பதால்‌'' (06௦8ப86 ௦4) என்றே 
இருக்கும்‌ எனது அன்பு மட்டரகமானது. கீழ்க்கண்ட நபர்களைப்‌ போன்ற நட்புணர்வும்‌, சகோதர 
பாசமும்‌ எனக்கு வேண்டுமென்று எவ்வளவாய்‌ வாஞ்சிக்கிறேன்‌: ஆபிரகாம்‌ (ஆதி 14:14; 13:11), 
யோசேப்பு (ஆதி 45:5; 50:21), மோசே (யாத்‌ 32:11-13; உபா 9:18, 25-29), யோனத்தான்‌ (1 
சாமு 20:32), பர்சிலா (2 சாமு 19:32), அகீக்காம்‌ (எரே 26:24), எபெத்‌-மெலேக்‌ (எரே 38:7-13), 
பவுல்‌ (பிலே 12,20), பர்னபா (அப்‌ 9:27), அரிஸ்தர்க்கு (அப்‌ 19:29; 20:4; 27:2; பிலே 24; 
கொலோ 4:10), லூக்கா (2 தீமோ 4:11), எப்பாப்பிரோதீத்து (பிலி 2:25). இம்மனிதர்‌ முன்னால்‌ நான்‌ 
எவ்வளவு குள்ளனாயிருக்கிறேன்‌! நான்‌ சிநேகமாயிராவிடில்‌ யார்‌ என்னிடம்‌ ஒட்டுவார்கள்‌? (நீதி 
18:24). இரகசியங்களைப்‌ பத்திரப்படுத்தாத ஓட்டை வாயன்‌ நான்‌ (நீதி 11:13). இப்படியிருந்தால்‌ 
மக்கள்‌ எப்படி என்னிடம்‌ நெருங்கிவருவார்கள்‌ ? 


சகோதர அன்பில்‌ எனது பலவீனத்திற்கு இன்னொரு காரணம்‌, எதிலும்‌ எவரிலும்‌ குற்றங்காணும்‌ 
எனது தீயகுணமாகும்‌. எனது கண்ணிலிருக்கும்‌ மரக்கட்டையைக்‌ கவனியாது எனது சகோதரன்‌ 
கண்ணிலிருக்கும்‌ மரத்தூளைப்‌ பார்க்கிறேனே! (மத்‌ 7:5). மற்றவர்மீது கடுபிடி, என்‌ மீதோ கனிவு 
(ரோ 2:1-4). சுயநீதியால்‌ வஞ்சிக்கப்பட்டுள்ள எனக்கு எல்லாருமே கொடும்பாவிகளாகவே தெரிகின்றனர்‌ 
(லூக்‌ 18:9). “என்‌ இருதயத்தைச்‌ சுத்தமாக்கினேன்‌, என்னில்‌ பாவமில்லாது துப்புரவானேன்‌ என்று 
சொல்லக்கூடியவன்‌ யார்‌?” என்று நீதிமொழிகள்‌ 20:9இலுள்ள சவாலை மறந்துவிட்டேன்‌. தேவ மனிதர்‌ 
யாருமே அப்படிச்‌ சொல்லாதிருக்க, அப்படி மார்தட்டும்‌ நான்‌ ஒரு முட்டாளுங்க! யோபு (யோபு 
42:5,6), தாவீது (2 சாமு 12:13; சங்‌ 51:1-7), சங்கீதக்காரன்‌ (சங்‌ 119:176), எஸ்றா (எஸ்றா 9:6), 
நெகேமியா (நெகே 9:33,34), ஏசாயா (ஏசா 6:5,6), தானியேல்‌ (தானி 9:8), பேதுரு (லூக்‌ 5:8), 
ர்‌ 


க்‌ 
யோவான்‌ (1 யோ 1:8), யாக்கோபு (யாக்‌ 3:2) மற்றும்‌ பவுல்‌ (ரோ 7:18; 1 தீமோ 1:15) ஆகிய 
இவர்களில்‌ யாருமே என்னில்‌ குற்றமில்லை, பாவமில்லை என்று சொல்லவில்லையே! “தேவனே, 
பாவியாகிய என்மேல்‌ கிருபையாயிரும்‌!” (லூக்‌ 18:13). என்னிடம்‌ தேவன்‌ காட்டும்‌, காட்டிய, 
பொறுமையை மறந்து, மக்களை இவர்கள்‌ தேறமாட்டார்கள்‌ என்று தீர்த்துவிடுகிறேன்‌. பரலோகில்‌ 
எனக்கு மூன்று அதிர்ச்சிகள்‌ காத்திருக்கின்றன: (1) நான்‌ வெகுவாய்‌ எதிர்பார்த்தோர்‌ அங்கிருக்கமாட்டார்‌, 
(2) வரவே மாட்டார்கள்‌ என்று நான்‌ நினைத்தோர்‌ அங்கு அமர்ந்திருப்பர்‌, (3) நான்‌ அங்கிருப்பேன்‌! 
(மத்‌ 8:11,12; லூக்‌ 13:29,30). ““உன்னைவிட-நான்‌-மேல்‌'' என்ற எனது மனப்பான்மைதான்‌ 
ஒழித்துக்கட்டப்படவேண்டியது. 


தானதர்மத்திலும்‌ நான்‌ பலவீனனாயிருக்கிறேன்‌. கிறிஸ்துவின்‌ முன்னோடியானவர்‌ 5௦ சதவீதத்தை 
எளியவருக்குக்‌ கொடுக்கச்‌ சொல்லியிருக்க, கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுகிறவனாகிய நான்‌ நலிந்தோரைத்‌ 
தூக்கி நிறுத்த 1௦ சதவீதம்கூட கொடுக்காதிருக்கிறேனே (லூக்‌ 3:11). சகேயுவின்‌ கதையை விளக்கும்‌ 
போது, எளியோரின்‌ நலனுக்காய்‌ அவர்‌ 5௦ சதவீதத்தைத்‌ தன்னார்வமாய்க்‌ கொடுக்கவந்ததை எவ்வளவு 
புத்திசாலித்தனமாய்க்‌ கடந்துசெல்கிறேன்‌ (19:8). தங்களது தரித்திரத்திலும்‌ மக்கெதோனியக்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ அவ்வளவு களிப்பாய்க்‌ கொடுத்தார்கள்‌; நானோ எனது நிறைவிலிருந்து கொடுப்பதில்கூட 
கணக்கு பார்க்கிறேனே (2 கொரி 8:1-3). உணவற்றவனையும்‌ உடையற்றவனையும்‌ பார்த்து அவனது 
தேவையைச்‌ சந்திக்காமல்‌, ““தைரியமாயிரு; உனக்காய்‌ நான்‌ ஜெபிக்கிறேன்‌'” என்று சொல்லியனுப்பும்‌ 
எனது வறட்டு மார்க்கம்‌ ஒழிக! இது செத்த விசுவாசம்‌ மட்டுமல்ல, செத்து நாறிப்போன விசுவாசம்‌ ! 
(யாக்‌ 2:16,17). பேச்சு பிரமாதம்‌, ஆனால்‌ செயல்‌? (1 யோ 3:17,18). இன்னும்‌ இரண்டு மூன்று 
தலைமுறைகளுக்குச்‌ சேர்த்துவைத்துள்ள நான்‌ ““அன்றன்றுள்ள அப்பம்‌'' கேட்டு ஜெபிக்கிறேன்‌; 
ஆனால்‌ அடுத்த உணவு எங்கிருந்து வருமென்று தெரியாத எளியவன்‌ இரண்டாம்‌ முறை என்னிடம்‌ 
உதவி கேட்டுவிட்டால்‌ எனக்கு எவ்வளவு எரிச்சல்‌ வருகிறது! என்‌ மீது தேவ கோபம்‌ இன்னும்‌ 
ஊற்றப்படாதிருப்பது எனக்கு ஆச்சரியம்தான்‌! (யோபு 31:16-23). 


பொருளாதார ரீதியில்‌ நான்‌ கீழ்மட்டத்தினன்‌ என்று வைத்துக்கொள்வோம்‌. செல்வச்‌ செருக்கில்‌ 
மிதந்துகொண்டிருக்கும்‌ இவ்வுலகில்‌ இது பாதகமானதொரு நிலைதான்‌ என்பது மறுக்கமுடியாதது. 
உலகம்‌ என்னை அசட்டையாகவே பார்க்கும்‌; நானோ “தமது அடிமையின்‌ தாழ்மையை தேவன்‌ 
நோக்கிப்‌ பார்த்தார்‌” என்ற மரியன்னையின்‌ பாடலை அவர்களுடன்‌ சேர்ந்து பாடுகிறேன்‌ (லூக்‌ 1:48). 
தீர்க்கதரிசி எவரும்‌ செல்வந்தராயிருக்கவில்லை. அப்போஸ்தலர்‌ எவரும்‌ பணக்காரராயிருக்கவில்லை. 
என்‌ தலைவர்‌ இயேசுவும்‌ பொருள்படைத்தவராயிருக்கவில்லை. தங்களது உணவின்மை, உடையின்மை, 
உறைவிடமின்மை போன்றவற்றைக்‌ குறிப்பிட்டு, “நாங்கள்‌ பலவீனர்‌'' என்று அப்போஸ்தலர்கள்‌ 
வெட்கப்படாமல்‌ அறிக்கையிட்டார்கள்‌ (1 கொரி 4:10,11). “தேவன்‌ உலகில்‌ பலவீனமானவற்றைத்‌ 
தெரிந்துகொண்டார்‌'” (1:27). பரலோகத்தை இல்லாதவர்‌ நிரப்புவார்‌, துதியுங்கள்‌! நான்‌ ஏன்‌ இப்படிப்‌ 
பாடுகிறேன்‌ தெரியுமா? செல்வந்தனது வாழ்க்கையில்‌ ஆண்டவர்‌ ஓர்‌ அற்புதம்‌ செய்யாவிட்டால்‌ 
அவன்‌ பரலோகில்‌ நுழைவதைவிட ஊசியின்‌ காதில்‌ ஒட்டகம்‌ நுழைவது எளிதாம்‌ (மாற்‌ 10௦:23-27). 
எனது அசவுகரியங்கள்‌ அல்லது அசாதகங்களை நான்‌ பொறுமையாய்ச்‌ சகித்து நடக்கவேண்டும்‌. 
பொருளாதாரக்‌ குறைபாட்டைக்‌ குறிப்பிட்டே பவுலடியார்‌ சொன்னது: ““என்னைப்‌ பலப்படுத்தும்‌ 
கிறிஸ்துவினால்‌ எல்லாவற்றையும்‌ செய்ய எனக்குப்‌ பலமுண்டு'” (பிலி 4:12,13). தேவனுக்குப்‌ 
பிரியமான வகையில்‌ நான்‌ அவருக்கு ஊழியம்செய்யும்படி எனது அசாதகமான காரியங்களையே 
அனுகூலமாக்க தேவனால்‌ கூடும்‌. எனது தம்பியும்‌ நானும்‌ வளர்ந்த எங்கள்‌ சொந்தவூராகிய 





நாசரேத்திலுள்ள எங்கள்‌ வீட்டில்‌ மச்சு ஒழுகியது, ஜன்னல்களுக்குக்‌ கதவு கிடையாது, வாரந்தோறும்‌ 
மாட்டுச்‌ சாணத்தால்‌ தரை மெழுகப்படவேண்டும்‌, மின்சாரம்‌ கிடையாது, இப்படிப்‌ பல. செருப்பு 
கிடையாது, பள்ளி உல்லாசப்‌ பயணங்கள்‌ கிடையாது. சென்னை ||1இல்‌ ஈராண்டு முதுநிலைப்‌ 
பட்டப்படிப்பின்போது இரண்டே மேற்சட்டைகள்‌, இரண்டே கால்சட்டைகளுடன்‌ சமாளித்தேன்‌. 
மடித்துவைத்த துணிகளைத்‌ தேய்ப்பது எனது தலையணைதான்‌. அசாதகங்களின்‌ அனுகூலத்தை 
இன்று கொண்டாடுகிறேன்‌. (! celebrate the advantage of disadvantages!) 

6 


-8- 


5. “எனது உடல்‌ பலவீனமானது.” 





அழிவுக்குரிய எனது இவ்வுடலில்‌ எத்தனையோ உடல்நலக்கேடுகளும்‌ பலக்குறைவுகளும்‌ உண்டு. 
என்‌ தேவனோ சுகமளிப்பவர்‌. யேகோவா-ரப்பா என்பது அவரது பெயர்‌ (யாத்‌ 15:26இ). அவர்‌ 
அற்புதங்களின்‌ தேவன்‌ (வச 11). அவரால்‌ முடியாதது எதுவுமில்லை. அவரது வல்லமையால்‌ அற்புத 
சுகம்‌ பெற்றோரின்‌ சரிதைகளால்‌ அவரது வார்த்தையாகிய திருமறை நிறைந்திருக்கிறது. இயேசு 
கிறிஸ்து நேற்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ மாறாதவராயிருக்கிறார்‌ (எபி 13:8). எனது பாவங்களை மட்டுமல்ல, 
ரோகங்களையும்‌ அவர்‌ சுமந்து தீர்த்தார்‌ (ஏசா 53:4,5; மத்‌ 8:16,17). அவரது இரத்தம்‌ என்னைச்‌ 
சுத்தமாக்குகிறது; அவரது இரணங்கள்‌ என்னைச்‌ சுகமாக்குகின்றன. அவர்‌ எனது அக்கிரமங்களை 
யெல்லாம்‌ மன்னிக்கிறார்‌, எனது நோய்களையெல்லாம்‌ குணமாக்குகிறார்‌ (சங்‌ 1௦3:3). தரயாதி தரயவரே, 
உமது புகழை நான்‌ பாடுவேன்‌! 


உடல்‌ சுகத்திற்கான திருவாக்குகள்‌ பைபிளில்‌ நிறைய இருந்தும்‌, ஏனோ தெரியவில்லை, எனக்கு 
உடல்நலக்‌ குறைவுகள்‌ இருக்கத்தான்‌ செய்கின்றன. முள்ளைப்போல்‌ அவை என்னைக்‌ குத்திக்‌ 
கொண்டிருக்கின்றன. இதற்காய்‌ நான்‌ தேவனிடம்‌ ஜெபிக்கையில்‌ அவர்‌ ஒரு சில முட்களைத்தான்‌ 
எடுத்துவிடுகிறார்‌, எல்லாம்‌ எடுக்கப்படுவதில்லை. ““என்‌ கிருபை உனக்குப்‌ போதும்‌; உன்‌ பலக்‌ 
குறைவில்‌ என்‌ பலம்‌ நிறைவாய்‌ விளங்கும்‌” என்று சொல்லிவிடுகிறார்‌ (2 கொரி 12:8,9). என்மீது 
அமர்ந்திருக்கும்‌ அவரது வல்லமையின்‌ மூலம்‌ எனது நோய்களைச்‌ சமாளிக்க அவர்‌ அருள்செய்கிறார்‌ 





(வச 9இ). அந்தந்த நாளின்‌ கடமைகளைச்‌ செய்துமுடிக்கக்‌ காலைதோறும்‌ அவர்‌ எனக்குப்‌ புதிய 
கிருபை தருகிறார்‌ (புல 3:22,23). உடல்‌ ஆரோக்கியத்திற்காக எனக்குக்‌ கிடைக்கும்‌ மருத்துவ உதவி 
களுக்காய்‌ அவரைத்‌ துதிக்கிறேன்‌ (மத்‌ 9:12). ஆனாலும்‌, நான்‌ என்‌ வாயைக்‌ கட்டுவது போதாது. 
பிரியாணியைப்‌ பார்த்ததும்‌ பறக்கிறேனே! (நீதி 23:1-3). தொப்பையைக்‌ குப்பைத்‌ தொட்டியாக்கி 
விட்டேன்‌! 


உடல்நலக்‌ குறைவுகள்‌ தங்களை முடக்கிட இடங்கொடாத பரிசுத்தவான்‌௧ளின்‌ சரிதைகளைத்‌ 
திருச்சபைச்‌ சரித்திரத்திலும்‌ திருமறைச்‌ சரித்திரத்திலும்‌ வாசித்து ஊக்கமடைகிறேன்‌. பிறந்து சில 
வாரங்களில்‌ பார்வையை முழுவதும்‌ இழந்தும்‌, கிறிஸ்தவ உலகிற்கு 8000க்கும்‌ கூடுதலான பாமாலைப்‌ 
பாடல்கள்‌ தந்துள்ள பேன்னி கிராஸ்பி (1823-1915) அம்மையாரை நினைத்துப்‌ பார்க்கிறேன்‌. 
“Blessed assurance, Jesus is mine!” “இயேசுவை நம்பிப்‌ பற்றிக்கொண்டேன்‌'” என்ற பாடலை 
இயற்றியவர்‌ அவர்தான்‌! ““பலக்குறைவான”' உடலுள்ள பவுலடியார்‌ சத்தான கருத்துகளை முத்தான 
வார்த்தைகளால்‌ தனது கடிதங்களில்‌ கொட்டியதை எண்ணிப்பார்க்கிறேன்‌ (2 கொரி 1௦:10). உடல்‌ 
பலம்‌ குறைவு என்றாலும்‌ எவ்வளவு கடினமான மிஷனரிப்‌ பயணங்களை மேற்கொண்டு விறுவிறுப்பான 
சபைகளை அவர்‌ நிறுவினார்‌! (1 கொரி 2:3,4). காலரா போன்ற தொற்றுநோய்‌ பரவியுள்ள மெலித்தா 
என்ற தீவில்‌ அவரது கப்பல்‌ கரையொதுங்கியது. தேவன்‌ அவரைப்‌ பத்திரமாய்க்‌ காப்பாற்றி, அந்தத்‌ 
தீவினருக்கு அவர்‌ சுகமளிப்பு ஊழியமும்‌ செய்ய அருளினார்‌ (அப்‌ 28:1,7-9). இன்று ஒன்று விட்டு 
ஒன்று என்று தேவ ஊழியருக்கு எத்தனைச்‌ சுகவீனங்கள்‌! ஆனாலும்‌, பரம வீட்டிற்குச்‌ செல்லும்வரை 
தேவ சித்தத்தின்படி இத்தலைமுறையினரை ஆசீர்வதிக்கும்படி அவர்கள்‌ முன்சென்றுகொண்டே 
யிருக்கின்றனர்‌ (அப்‌ 13:36). ““பலவீனத்திலும்‌ பலம்‌ பெறுகிறார்கள்‌'' (எபி 11:34). உடல்‌ பலவீனங்‌ 
களைச்‌ சமாளிக்க அன்னாரது குடும்பத்தினருக்கும்‌ ஆண்டவர்‌ சாராளுக்குக்‌ கொடுத்ததுபோன்ற பலம்‌ 
தருகிறார்‌; அவர்களும்‌ திருப்பணியில்‌ தீவிரம்‌ காட்டுகின்றனர்‌ (வச 11). ““பலவீனப்பாத்திரங்கள்‌”” 
என்று கருதப்படும்‌ பெண்மணிகளுக்கு அவர்‌ கூடுதல்‌ பலம்‌ அருளுகிறார்‌ (1 பேது 3:7; 1 கொரி 
12:22), 





எனக்கு இப்பொழுது (2020) வயது 74. எனக்கு இதய நோய்‌, முதுகு வலி, குரல்வளை சேதம்‌ 
இப்படி எத்தனையோ உண்டு! ஆனாலும்‌ தினமும்‌ 8 மணி நேரம்‌ அவருக்காய்ப்‌ பணியாற்ற 
அனுதினக்‌ கிருபையருளுகிறார்‌. நான்கு மணிக்கு எழுந்து, ஒன்பது மணிக்குப்‌ படுக்கச்‌ செல்லுகிறேன்‌. 
நிறுவனத்திலிருந்துதான்‌ ஓய்வு, ஊழியத்திலிருந்து அல்ல. தேவனுக்கும்‌ அவரது வார்த்தைக்கும்‌ 
டு 


-9- 
சாட்சியாயிருக்க அவர்‌ என்னைப்‌ பலப்படுத்திக்கொண்டேயிருக்கிறார்‌ (அப்‌ 1:8). எளிதில்‌ உடையக்‌ 
கூடிய இந்த “மண்‌ பானைக்குள்‌” தேவன்‌ வைத்துள்ள பரலோகப்‌ பொக்கிஷத்தை உயிருள்ளவரை 
மற்றவர்களுக்குப்‌ பகிர்ந்தளித்துக்கொண்டேயிருப்பேன்‌ (2 கொரி 4:7). எனக்குக்‌ “கொஞ்சப்‌ பலம்‌” 
மட்டுமே இருந்தாலும்‌ அவர்‌ திறக்கும்‌ வாசல்கள்‌ வழியே அவரை உத்தமமாய்ச்‌ சேவித்துக்கொண்டி 
ருக்கிறேன்‌ (வெளி 3:8). எனது கையில்‌ அவர்‌ தந்துள்ள பேனாவுக்காய்‌ அவரைத்‌ துதிக்கிறேன்‌. 
கரோனா குறித்த பயம்‌ இருக்கத்தான்‌ செய்கிறது, ஆனால்‌ மரண பயம்‌ கொஞ்சமும்‌ கிடையாது ; 
ஏனெனில்‌ என்‌ இயேசு என்னை அதிலிருந்து விடுவித்துவிட்டார்‌; ““கர்த்தருடைய வீட்டில்‌” நான்‌ 
போய்ச்‌ சேரும்வரை அவர்‌ என்‌ மேய்ப்பராய்‌ என்னை நடத்திச்செல்வார்‌ (எபி 2:14,15; சங்‌ 23:4,6). 
இதோ எனது தினசரி ஜெபம்‌: “தேவனே, என்‌ சிறுவயது முதல்‌ எனக்குப்‌ போதித்துவந்தீர்‌; இதுவரை 
உமது அதிசயங்களை அறிவித்துவந்தேன்‌. இப்பொழுதும்‌ தேவனே, இத்தலைமுறைக்கு உமது 
வல்லமையையும்‌, வரவிருக்கும்‌ யாவருக்கும்‌ உமது ஆற்றலையும்‌ நான்‌ அறிவிக்கும்வரையிலும்‌, 
முதிர்வயதும்‌ நரைமுடியுமுள்ளவனாகும்வரை என்னைக்‌ கைவிடாதிரும்‌ ... முதிர்வயதில்‌ என்னைத்‌ 
தள்ளிவிடாமலும்‌, என்‌ பலம்‌ ஒடுங்கும்போது என்னைக்‌ கைவிடாமலும்‌ இரும்‌”? (சங்‌ 71:17,18,9). 





எனக்கு ஊக்க மருந்தாயிருக்கும்‌ திருவார்த்தை இதோ: 2 கொரி 13:4, “இயேசுவானவர்‌ 
பலவீனத்தால்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டிருந்தும்‌, தேவனுடைய வல்லமையால்‌ பிழைத்திருக்கிறார்‌ ; 
அப்படியே நாமும்‌ அவருக்குள்‌ பலவீனராய்‌ இருந்தும்‌, தேவனுடைய வல்லமையால்‌ பிழைத்‌ 
திருப்போம்‌.'' காலத்திற்குமுன்‌ நான்‌ இறந்துவிடாதபடி, சாவுக்கேதுவான எனது உடலை நொடிதோறும்‌ 
உயிர்ப்பித்துக்கொண்டிருக்கும்‌ பரிசுத்த ஆவியானவருக்காய்த்‌ தேவனைத்‌ துதிக்கிறேன்‌ (ரோ 8:11). 
“இனி மரணம்‌ இல்லை, துக்கம்‌ இல்லை, அலறுதல்‌ இல்லை, வேதனை இல்லை” என்றிருக்கப்போகும்‌ 
நாளை எதிர்நோக்கி வாழ்கிறேன்‌ (வெளி 21:4). 


i he 

போதுமான பலமின்றி நான்‌ பலவீனமாயிருக்கும்‌ பகுதிகள்‌ எனது வாழ்வில்‌ இன்னும்‌ எத்தனையோ 
உண்டு. இக்குறைகள்‌ யாவற்றிற்கும்‌ இயேசு போதுமே! ““சோர்வுற்றவருக்கு வலிமையையும்‌, 
வலிமையிழந்தவருக்கு ஊக்கமும்‌'” பெருகச்‌ செய்யும்‌ அவரிடம்‌ அவ்வப்போது ஓடிவிடுகிறேன்‌ (ஏசா 
40:29). பாதை கரடுமுரடாகிக்‌ கடினமாகும்போது எனது சொந்த பலம்‌ என்று எதுவும்‌ இருந்தாலும்‌ 
அதுவும்‌ பயனற்றுப்போகிறது (வச 30). தேவனுக்குமுன்‌ அமர்ந்திருக்கும்போதோ, எனது பலம்‌ 
புதுப்பிக்கப்படுகிறது; கழுகுபோல்‌ பறக்கவும்‌ குதிரைபோல்‌ ஓடவும்‌ தொடங்கிவிடுகிறேன்‌ (வச 
31). நான்‌ பலமே இல்லாத ஒரு “பூச்சி” என்றாலும்‌, தேவன்‌ என்னைப்‌ பூமி பிளக்கும்‌ இயந்திரமாய்‌ 
மாற்றுகிறார்‌ (41:14,15). தாங்கமுடியாத ஏராளம்‌ பிரச்னைகள்‌ என்னை அதிர வைக்கின்றன. ஒரு 





முறை பவுலடியார்‌ சொன்னதுதான்‌ என்‌ நினைவுக்கு வருகிறது: ““பிழைப்போம்‌ எனும்‌ நம்பிக்கை 
ஒழிந்துபோகுமளவு எங்கள்‌ பலத்திற்கு மிஞ்சின அதிகப்‌ பாரமான வருத்தம்‌ எங்களுக்கு 
உண்டாயிற்று. நாங்கள்‌ எங்கள்மீது நம்பிக்கையாயிராமல்‌ இறந்தோரை எழுப்பும்‌ தேவன்மீதே 
நம்பிக்கையாயிருக்கும்படி இப்படியாயிற்று'” (2 கொரி 1:8,9). கவலையைப்போல்‌ எனது பலத்தை 
உறிஞ்சுவது எதுவுமில்லை. ஆனாலும்‌, கர்த்தருக்குள்‌ மகிழ்ச்சியாயிருப்பதே எனது பலம்‌ (நெகே 
8:10இ). இதோ எனது காதுகளில்‌ விழும்‌ கர்த்தரின்‌ சத்தம்‌: “'பலவீனனும்‌ தன்னைப்‌ பலவான்‌ 
என்று சொல்வானாக/”” “Let the weak say, | am strong!” (யோவேல்‌ 3:10ஆ). 

















R. Stanley, 13 Church Colony, Vellore 632 006, Tamilnadu, India 
Tel: 00 91 98437 07600, 98430 11943 
<StanleyOnBible@hotmail.com> <Evangeline@StanleyOnBible.com> 
www .StanleyOnBible.com 


